மல்கியா 


பின்வாங்கிப்போன ஜனத்திற்காக 


... இப்புத்தகத்தை ஆக்கியோன்‌ குறித்து 
* மல்கியா என்ற பெயருக்கு “எனது செய்தியாளன்‌” என்று பொருள்‌. 
* மல்கியா குறித்ததோ அல்லது அவனது வம்சாவளி குறித்தோ எந்த வரலாற்று 
ஆவணங்களும்‌ இலலை. 
* அவனது பெயரின்‌ அர்த்தத்தின்படியே தேவன்‌ அவனுக்கு கொடுத்த செய்தியை 
தெரிவிக்கிறவனாயிருந்தான்‌. 
௩ பாபிலோனிலிருந்து எருசலேமிற்கு திரும்பிய நூறு ஆண்டுகளுக்கு பின்பு அவன்‌ தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்தான்‌. 
* மல்கியாவின்‌ புத்தகம்‌ 400 ஆண்டுகால தீர்க்கதரிசன மெளனிப்பிற்கு 
முன்னுரையாக இருக்கிறது. இந்த மெளனம்‌ யோவான்‌ ஸநானகனால்‌ இறுதியாக நீக்கப்படுகிறது. 
மலகியா 3:1 
இதோ, நான்‌ என்‌ தூதனை அனுப்புகிறேன்‌, அவன்‌ எனக்கு முன்பாகப்‌ போய்‌, வழியை 
ஆயத்தம்பண்ணுவான்‌; அப்பொழுது நீங்கள்‌ தேடுகிற ஆண்டவரும்‌ நீங்கள்‌ விரும்புகிற 
உடன்படிக்கையின்‌ தூதனுமானவர்‌ தம்முடைய ஆலயத்துக்குத்‌ தீவிரமாய்‌ வருவார்‌; இதோ, வருகிறார்‌ 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
* அதிகாரங்கள்‌ 4 


* வசனங்கள்‌ 55 


... மல்கியா குறித்து ஒரு பார்வை 


* யூதா ஜனங்கள்‌ வாக்குப்பண்ணப்பட்ட நிலப்பரப்பிலிருந்து கிமு605ல்‌ நாடுகடத்த ப்பட்டு எழுவது 
ஆண்டுகளுக்குபின்‌ நாட்டிற்கு திரும்பத்‌ தொடங்கினார்கள்‌. 

* மல்கியாவின்‌ காலத்தில்‌ அவர்கள்‌ நாட்டிற்கு திரும்பி 100 ஆண்டுகள்‌ ஆகியிருந்தது. 

* எருசலேம்‌ நகரமும்‌, இரணடாம்‌ ஆலயமும்‌ கட்டப்பட்டிருந்தாலும்‌ ஜனங்கள்‌ 
உற்சாகத்தை இழந்திருந்தார்கள்‌. 

* இது பரவலாக ஆசாரியர்கள்‌ மத்தியில்‌ ஊழலையும்‌, ஜனங்கள்‌ மத்தில்‌ ஆவிக்குரிய 
சோர்வுநிலையையும்‌ தோற்றுவித்திருந்தது. 

ஈ ஜனங்களும்‌, அசாரியர்களும்‌ பலிபீடத்தில்‌ அசுத்தமான அப்பத்தை படைக்கும்‌ அளவிற்கு 
பின்வாஙகிப்போயிருந்தார்கள்‌.(1:7) 

* தசமபாகத்தை செலுத்துவதில்‌ நிர்விசாரிகளாயிருந்தார்கள்‌ (3:8) 

* அவர்களது இருதயங்கள்‌ காத்தரோடு இராததால்‌. அவர்களது குடும்பங்களும்‌ 
கர்த்தரோடு இருக்கவில்லை. 


... மல்கியா குறித்து ஒரு பார்வை 


௩ தேவன்‌ தங்களை நேசிக்கிறார்‌ என்று ஜனங்கள்‌ நம்புவதற்கு தயங்கிய காலகட்டத்திலேதான்‌ 
மல்கியா ஊழியத்திற்கு வருகிறான்‌.(1:2) 

௩ ஜனங்கள்‌ தங்கள்‌ துரதிர்ஷடமான சூழ்நிலைகளை பார்த்தார்களேயன்றி அதற்கு காரணமான 
அவர்களது பாவநிலையை பார்க்க மறுத்தார்கள்‌. 

* மல்கியா தேவனாகிய கர்த்தரை, பிள்ளைகள்‌ மேல்‌ அன்பு செலுத்தி, அதற்கு பதிலாக அன்பை 
பெறாத தகப்பனாக சித்தரிக்கிறார்‌. 

* கர்த்தருக்கு உண்மையான ஆராதனையை செலுத்தாததற்காக மல்கியா ஜனங்களை 
கடிந்துகொள்ளுகிறார்‌ (1:6) 

* கேள்வி - பதில்‌ என்ற அமைப்பில்‌ கீழ்க்காணும்‌ பிரச்சினைகளை மல்கியா முன்வைக்கிறார்‌. இந்தப்‌ 
புத்தகத்தில்‌ 23 கேள்விகள்‌ இருக்கின்றன. 

* மாய்மாலம்‌ - விசுவாசமின்மை - கலப்பு திருமணங்கள்‌ - விவாகரத்துக்கள்‌ - தவறான வழிபாடுகள்‌ - 
அகந்தை 

* மல்கியா ஜனங்களை மனந்திரும்பும்படி அழைத்தான்‌ (3:7) 


மல்கியா புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


1. இஸ்ரவேலின்‌ மேல்‌ கர்த்தரின்‌ மனதுருக்கம்‌ 
1:1-5 


A. அவரது மனதுருக்கம்‌ அறிவிக்கப்படுதல்‌ 
1:1-2௮ 


B. அவரது மனதுருக்கத்தை சந்தேகித்தல்‌ 
1:1-2ஆ, 


C. அவரது மனதுருக்கம்‌ வெளிப்படுத்தபடுதல்‌ 
1:3-5 


11. இஸ்ரவேல்‌ குறித்த கர்த்தரின்‌ குற்றச்சாட்டு 
1:60-3:15 

A. ஏமாற்றுதல்‌ 1:6-14 

B. உண்மையில்லை 2:1-9 


C. அவிக்குரிய கலப்பு திருமணங்கள்‌ 2:10-12 


ப | ‘Pastor. Gabriel Thomasraj 2 


D. விவாகரத்து 2:13-16 
E. விசுவாசக்குறைவு, அகங்காரம்‌ 2:17 


F. இடைவேளை: யோவான்‌ ஸ்நானனின்‌ 
வருகை 3:1-6 


(ப. கொள்ளை 3:7-12 
H. ஆணவம்‌ 3:13-15 


111. தேவன்‌ ஜனங்களை கடிந்து கொள்ளுதல்‌ 
3:16-4:6 


A. தேவனற்ற ஜனங்கள்‌ 3:16-18 
B. தேவனுடைய தீர்ப்பின்‌ வடிவம்‌ 4:1-6 


0 சகெயொளிவ்கள்‌. 


